© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2023 [விலை : ரூ. 5.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 26] சென்னை, புதன்கிழமை, ஜூன்‌ 28 2023 
ஆனி 13, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054 


பகுதி 111--பிரிவு 1(a) இன்‌ இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
அறிவிக்கைகள்‌ 
[அரசாணை நிலை) எண்‌. 43, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 10 மார்ச்‌ 2023] 


1948 ஆம்‌ ஆண்டு தொழிற்சாலைகள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 63/1948) 112 ஆம்‌ பிரிவில்‌ வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு 1950 ஆம்‌ ஆண்டு தொழிற்சாலைகள்‌ விதிகளில்‌ செய்யக்‌ கருதப்பட்டுள்ள திருத்தங்களின்‌ 
பின்வரும்‌ வரைவு மேற்சொன்ன சட்டத்தின்‌ 115 ஆம்‌ பிரிவில்‌ கோரப்பட்டுள்ளவாறு இதனால்‌ பாதிக்கப்படக்கூடிய அனைவரின்‌ 
தகவலுக்காக இதனால்‌ வெளியிடப்படுகிறது. 


2. இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள்‌ நிறைவடைந்த பின்னர்‌ 
வரைவு திருத்தங்கள்‌ கருத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படுமென்றும்‌ மேற்சொன்ன கால அளவு நிறைவடைவதற்கு முன்னர்‌, இது 
தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்தும்‌ வரப்பெறக்கூடிய யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையானது தமிழ்நாடு அரசால்‌ 
கருதிப்பார்க்கப்படுமென்றும்‌ இதனால்‌ அறிவிக்கப்படுகிறது. மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின்‌, அதனை 47/1, 
திரு.வி.க. தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை-600 032-இல்‌ உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும்‌ சுகாதார இயக்குநர்‌ வாயிலாக 
'அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, தலைமைச்‌ செயலகம்‌, புனித 
ஜார்ஜ்‌ கோட்டை, சென்னை-600 009’ என்ற முகவரிக்கு இரு படிகளில்‌ அனுப்பி வைக்க வேண்டும்‌. 

வரைவுத்‌ திருத்தங்கள்‌ 

மேற்சொன்ன விதிகளில்‌,- 

(1) விதி 4-இல்‌, விவர அட்டவணைக்குப்‌ பதிலாக, பின்வரும்‌ விவர அட்டவணை அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌, 
அதாவது:- 


“விவர அட்டவணை. 


பொருத்தப்படாத 0 நயா cai நாளில்‌ ன ர வேண்டிய நபர்களின்‌ உயரளவு எண்ணிக்கை 


(மொபைல்‌) கருவி நதி இத 500 1000 2000 5000 | 10000 க” 
உட்பட Syme oer | | 


மொத்த குதிரைத்‌ 5 6 8 9 10 க 


(செலுத்தப்பட வேண்டிய கட்டணம்‌ ரூபாயில்‌) 


வ திறன்‌ 1600 3200 4800 6400 | 14400 | 21600 | 48000 | 72000 | 132000 | 192000 | 240000 
ஏதுமில்லை 


[1] 


Ill-1a-(26) (T Sup)— 


பொருத்தப்படாத 


(மொபைல்‌) கருவி 20 50 100 250 500 1000 2000 5000 10000 | 10000க்கு 
உட்பட நிறுவப்பட்டுள்ள மேல்‌ 


மொத்த குதிரைத்‌ 1 2 3 4 5 6 8 9 10 11 


(செலுத்தப்பட வேண்டிய கட்டணம்‌ ரூபாயில்‌) 


10 வரையிலான 3200 4800 6400 9600 21600 | 36000 | 96000 | 144000 | 216000 | 288000 | 360000 
குதிரைத்‌ திறன்‌ 


10 குதிரைத்‌ திறனுக்கு | 4800 | 6400 | 9600 | 14400 | 36000 | 57600 | 144000 | 216000 | 288000 | 360000 | 432000 
மேல்‌ 50 குதிரைத்‌ 

திறன்‌ வரையில்‌ 

50 குதிரைத்‌ திறனுக்கு | 6400 | 9600 | 14400 | 24000 | 57600 | 96000 | 216000 | 288000 | 360000 | 432000 | 480000 
மேல்‌ 129 குதிரைத்‌ 

திறன்‌ வரையில்‌ 


129 குதிரைத்‌ 9600 | 14400 | 24000 | 38400 | 96000 | 144000 | 288000 | 360000 | 432000 | 480000 | 528000 
திறனுக்கு மேல்‌ 

250 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 

250 குதிரைத்‌ 14400 | 24000 | 32000 | 51200 | 144000 | 192000 | 360000 | 432000 | 480000 | 528000 | 576000 
திறனுக்கு மேல்‌ 

500 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 

500 குதிரைத்‌ 24000 | 25600 | 51200 | 96000 | 192000 | 240000 | 432000 | 480000 | 528000 | 576000 | 624000 
திறனுக்கு மேல்‌ 

1000 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 

1000 குதிரைத்‌ 25600 | 51200 | 96000 | 128000 | 240000 | 288000 | 480000 | 528000 | 576000 | 624000 | 672000 
திறனுக்கு மேல்‌ 

2000 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 

2000 குதிரைத்‌ 51200 | 96000 | 128000 | 160000 | 288000 | 336000 | 528000 | 576000 | 624000 | 672000 | 720000 
திறனுக்கு மேல்‌ 

5000 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 

5000 குதிரைத்‌ 96000 | 128000 | 160000 | 192000 | 336000 | 384000 | 576000 | 624000 | 672000 | 720000 | 768000 
திறனுக்கு மேல்‌ 

7500 குதிரைத்‌ திறன்‌ 

வரையில்‌ 


7500 குதிரைத்‌ 128000 | 160000 | 192000 | 224000 | 384000 | 432000 | 624000 | 672000 | 720000 | 768000 | 816000 
திறனுக்கு மேல்‌ 

10000 குதிரைத்‌ திறன்‌ 
வரையில்‌ 


10000 குதிரைத்‌ 160000 | 192000 | 224000 | 256000 | 432000 | 480000 | 672000 | 720000 | 768000 | 816000 | 864000.” 
திறனுக்கு மேல்‌ 


2 விதி 6-இல்‌, துணை விதி (3)-இல்‌, “இரு நூறு ரூபாய்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக “நானூறு ரூபாய்‌”, 
என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(3) விதி 8-இல்‌, துணை விதி (20-இல்‌, “இரு நூறு ரூபாய்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக “நானூறு ரூபாய்‌”, 
என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


4 விதி (10)-இல்‌, “இருநூறு ரூபாய்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக “நானூறு ரூபாய்‌”, என்ற சொற்றொடர்‌ 
அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


3 


6) விதி 56-8-இல்‌, துணை விதி (2-க்குப்‌ பதிலாக பின்வரும்‌ துணை விதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌, 
அதாவது:- 
“(2) அழுத்த நிலையம்‌ (pressure plant) அல்லது கொள்கலன்‌ (vessel) அல்லது வாயு பராமரிக்கும்‌ நீர்‌ கொள்கலன்‌ 
(water sealed gas holder) ஆய்வு மற்றும்‌ பரிசோதனைக்காக செலுத்தத்தக்க கட்டணம்‌ பின்வருமாறு: 
() எந்த அளவு அல்லது கொள்ளளவாக இருப்பினும்‌, ஒரு நிலையம்‌ அல்லது ஒரு கொள்கலனிற்கு (vessel) 
வெளிப்புற ஆய்வு மேற்கொள்ள ரூ.1600/-(ரூபாய்‌ ஆயிரத்து அறுநூறு மட்டும்‌); 
(i) நிலைநீர்‌ பரிசோதனை (Hydrostatic test) செய்வதற்கு 4 Kkஏ£/50.௱(9) வரையிலான நிலையம்‌ (plant) அல்லது 
கொள்கலன்‌ (vessel) ஒன்றுக்கு ரூ. 4000/- (ரூபாய்‌ நான்காயிரம்‌ மட்டும்‌); 
(ii) நிலைநீர்‌ பரிசோதனை (Hydrostatic test) செய்வதற்கு 4 kஏ£/50.(0-க்கு அதிகமான நிலையம்‌ (plant) 
அல்லது கொள்கலன்‌ (vessel) ஒன்றுக்கு ரூ. 8000/- (ரூபாய்‌ எட்டாயிரம்‌ மட்டும்‌); 
(iV) எந்த அளவு அல்லது கொள்ளளவாக இருப்பினும்‌, ஒரு நிலையம்‌ (Plant) அல்லது ஒரு கொள்கலனிற்கு (vessel) 
உள்‌ ஆய்விற்காக ரூ. 4000/- (ரூபாய்‌ நான்காயிரம்‌ மட்டும்‌); மற்றும்‌ 
4 அழிவில்லா மீயொலி திண்மை அளவிடும்‌ சோதனைக்கு (non-destructive ultrasonic thickness gauging test) 
எந்த அளவு அல்லது கொள்ளளவாக இருப்பினும்‌, ஒரு நிலையம்‌ (plant) அல்லது ஒரு கொள்கலனிற்கு (vessel) 
ரூ. 16000/- (ரூபாய்‌ பதினாறாயிரம்‌ மட்டும்‌.”; 


(6) விதி 67-A-இல்‌, பகுதி ()-இல்‌, உட்பகுதி (9)-இல்‌, “ரூ.200/- (ரூபாய்‌ இருநூறு மட்டும்‌” என்ற சொற்றொடருக்கு 
பதிலாக, “ரூ. 400/- (ரூபாய்‌) நானூறு மட்டும்‌” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(7) விதி 86-A-இல்‌, துணை விதி (9)-இல்‌, “ரூ. 200/- (ரூபாய்‌ இருநூறு மட்டும்‌” என்ற சொற்றொடருக்குப்‌ பதிலாக, 
“ரூ. 400/- (ரூபாய்‌) நானூறு மட்டும்‌” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(8) விதி 95-இல்‌, துணை விதி (1-4)-இல்‌, பகுதி (9)-இல்‌, “ரூ. 200/- (ரூபாய்‌ இருநூறு மட்டும்‌” என்ற 
சொற்றொடருக்குப்‌ பதிலாக, “ரூ. 400/- (ரூபாய்‌) நானூறு மட்டும்‌” என்ற சொற்றொடர்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


[அரசாணை நிலை) எண்‌. 74, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு (Mis துறை, 25 ஏப்ரல்‌ 2023] 


தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு 2011ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவு (செயலாக்கம்‌) விதிகளைத்‌ திருத்தம்‌ செய்ய கருதி, 
மத்திய அரசுடன்‌ கலந்தாலோசித்து 2009ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவு சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 1/2010) 53ஆம்‌ 
பிரிவைச்‌ சேர்ந்த (1), (2) ஆகிய உட்பிரிவுகளில்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக்கொண்டு மேற்சொன்ன தமிழ்நாடு 2011ஆம்‌ 
ஆண்டு சட்டமுறை எடையளவு (செயலாக்கம்‌) விதிகளில்‌ மேற்கொள்வதற்குக்‌ கருதப்பட்டுள்ள பின்வரும்‌ திருத்தத்தின்‌ வரைவு, 
இதனால்‌ பாதிக்கப்படக்கூடிய பொது மக்களின்‌ தகவலுக்காக, மேற்சொன்ன சட்டத்தின்‌ மேற்சொன்ன 53ஆம்‌ பிரிவைச்‌ சேர்ந்த 
(4) உட்பிரிவின்‌ கீழ்‌ கோரப்பட்டுள்ளவாறு இதனால்‌ வெளியிடப்படுகிறது. 


2. இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்படும்‌ நாளிலிருந்து பதினைந்து நாட்கள்‌ முடிவடையும்‌ நாளன்று 
அல்லது அதற்கு பின்னர்‌ இந்த வரைவுத்‌ திருத்தம்‌ கருதிப்‌ பார்க்கப்படும்‌ என இதனால்‌ அறிவிக்கப்படுகிறது. மேற்சொன்ன 
பதினைந்து நாட்கள்‌ கால அளவு முடிவடைவதற்கு முன்னர்‌, இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும்‌ யாதொரு 
மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு கருதிப்பார்க்கும்‌. மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின்‌, அதனை 
சென்னை-600 006-இல்‌ உள்ள தொழிலாளர்‌ ஆணையர்‌ வாயிலாக “அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌, தொழிலாளர்‌ நலன்‌ 
மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, சென்னை-600 009: என்ற முகவரிக்கு இரு படிகளில்‌ அனுப்பிவைக்க வேண்டும்‌. 


வரைவுத்‌ திருத்தங்கள்‌ 
மேற்சொன்ன விதிகளில்‌:- 
(0) விவர அட்டவணை- க்குப்‌ பதிலாக, பின்வரும்‌ விவர அட்டவணை அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌. அதாவது:- 
“விவர அட்டவணை 
[11 (4) மற்றும்‌ ௫ஆம்‌ விதிகளைக்‌ காண்க] 
தமிழ்நாடு அரசு 


சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டாளர்‌ அலுவலகம்‌ 


எடை கற்கள்‌ மற்றும்‌ அளவைகளைத்‌ தயாரிப்பவர்கள்‌, பழுது பார்ப்பவர்கள்‌ மற்றும்‌ வணிகர்களுக்கு உரிமம்‌ வழங்குதல்‌ மற்றும்‌ 
புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள்‌. 


(I) தயாரிப்பவர்‌ ஆண்டொன்றுக்கு ரூ. 6000/- 
(1) பழுதுபார்ப்பவர்‌ ஆண்டொன்றுக்கு ரூ. 2250/- 


(Ill) வணிகர்‌ ஆண்டொன்றுக்கு ரூ. 750/- 
ராரா ராரா! 
3.இரண்டாய்படி உரிமம்‌ வழங்குதல்‌ 


(2 விவர அட்டவணை--/| க்குப்‌ பதிலாக, பின்வரும்‌ விவர அட்டவணை அமைத்துக்கொள்ளப்படவேண்டும்‌, அதாவது : 


“விவர அட்டவணை-)/| 
[77 ஆம்‌ விதியைக்‌ காண்க] 
தமிழ்நாடு அரசு 


சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டாளர்‌ அலுவலகம்‌ உரிமம்‌ பெற்ற பழுதுபார்ப்பவரால்‌ செலுத்தப்படவேண்டிய 
பிணைய 


வைப்புத்தொகை 


எடை மதிப்பீட்டு மற்றும்‌ அளவீட்டுச்‌ சாதனங்கள்‌ உட்பட எடை கற்கள்‌ 3000/—": 
மற்றும்‌ அளவைகளைப்‌ பழுதுபார்ப்பவர்‌ ரூ: 


3) விவர அட்டவணை-|Xக்குப்‌ பதிலாக, பின்வரும்‌ விவர அட்டவணை அமைத்துக்கொள்ளப்படவேண்டும்‌, அதாவது :- 


“விவர அட்டவணை-1X 
[16 ஆம்‌ விதியைக்‌ காண்க] 
எடை கற்கள்‌ மற்றும்‌ அளவைகள்‌ மற்றும்‌ எடை மதிப்பீட்டு மற்றும்‌ அளவீட்டுச்‌ சாதனங்களை சரிபார்ப்பதற்கும்‌ 


முத்திரையிடுவதற்கும்‌ செலுத்தப்படவேண்டிய கட்டணம்‌. 


1. இ புல்லியன்‌ எடை கற்கள்‌ 


வகைப்பாடு ஒரு எடை கல்லுக்கான கட்டணம்‌ 


(2 


(ரூபாய்‌-காசு) 


5 
(டு காரட்‌ எடை கற்கள்‌ : 


ஒரு எடை கல்லுக்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு 


1 மி.கி (0.005 கா) 


(C) உருளைவடிவ திருகு வகை எடை கற்கள்‌: 


ஒரு எடை கல்லுக்கான 
வகைப்பாடு கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு) 
(ரி 


னை பை 


100 கிராம்‌ 15.00 


6 


(0 தகட்டு உலோக எடை கற்கள்‌ புல்லியன்‌ நீங்கலாக ஏனையவை : 


ஒரு எடை கல்லுக்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காச) 


(2 


© அறுங்கோண இரும்பு, திருகு வகை எடை கற்கள்‌ மற்றும்‌ இணைகரத்திண்ம எடை கற்கள்‌: 


வகைப்பாடு ஒரு எடை கல்லுக்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு) 
(9 ) 


2) 


7 


(0 உயர்திறன்‌ எடையிடும்‌ இயந்திரங்களை சோதனை செய்வதற்கான திட்ட எடை கற்கள்‌: 


வகைப்பாடு 0.5/10000- உயரளவு 3.3/10000, 1.7/10000 மற்றும்‌ 
அனுமதிக்கத்தக்க சார்பு பிழைக்கு 1.0/10000 
நிகரான கட்டணம்‌ உயரளவு அனுமதிக்கத்தக்க சார்பு 
(ரூபாய்‌. காசு பிழைக்கு நிகரான கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காச) 
iy 


(2) (3) 


* நுகர்வோர்‌ விவகாரங்கள்‌ அமைச்சக இயக்குநரால்‌ 24/04/2017 9,0 நாளிட்ட WM-10(12)/2017 9110 எண்‌ கடிதத்தில்‌ 
நிர்ணயிக்கப்பட்ட வரையரையின்படியும்‌ 2011ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவின்‌ (பொது விதிகள்‌) பன்னிரெண்டாம்‌ விவர 
அட்டவணையின்படியும்‌. 


2. கொள்ளளவு அளவைகள்‌ 


ஒரு கொள்கலனுக்கான கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு 
(2 
100 லிட்டர்‌ மற்றும்‌ அதற்கு மேல்‌ ரூ.10,000 /- என்ற உயரளவிற்குட்பட்டு முதல்‌ 
100 லிட்டருக்கு ரூ 100/- மற்றும்‌ கூடுதலாக 
ஒவ்வொரு 100 லிட்டர்‌ அல்லது அதன்‌ ஒரு 
பகுதிக்கும்‌ ரூ14. 


3. நீட்டல்‌ அளவைகள்‌ : 


(9) வளையாத்தன்மையுடையன: 


வகைப்பாடு ஒரு அளவுகோலுக்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு) 
7 


1 மீ என்று படியளவுக்‌ குறியீடு 60.00 
செய்யப்பட்டவை (ஒவ்வொரு செ.மீட்டரிலும்‌) 

0.5 மீ என்று படியளவுக்‌ குறியீடு 60.00 
செய்யப்பட்டவை (ஒவ்வொரு செ.மீட்டரிலும்‌) 


(டு துணித்தன்மையுடைய நெகிழி / நெய்யப்பட்டவை / எஃகு நாடாக்கள்‌: 


துல்லிய வகை மீட்டர்‌ ஒன்றுக்கான கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு) 
(நி 2) 


(1) (2 
ம 
1 


( 


(9 மடிப்பு அளவைகள்‌: 


வகைப்பாடு ஒரு அளவுகோலுக்கான கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காச) 
() (2 
மீ 


(9 அளவீடு செய்கிற சங்கிலி: 


ஒரு அளவுகோலுக்கான கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு) 


(2 


4) தூல அளவுகோல்கள்‌ வகை A மற்றும்‌ B 


வகைப்பாடு ஒரு எடை கல்லுக்கான கட்டணம்‌ 
(ரூபாய்‌, காசு 
(9 


(2) 


500 கிராம்‌ மற்றும்‌ அதற்குக்‌ 180.00 
குறைவாக 


5) தூல அளவுகோல்கள்‌ வகை C மற்றும்‌ D 


ஒரு எடை கல்லுக்கான கட்டணம்‌ 

(ரூபாய்‌. காசு) 

(9 (2 
அதறகுக குறைவாக 


6) தானியங்கா (டை கணக்கீட்டு சாதனங்கள்‌ - இயந்திரவியல்‌ (ஒத்தசெயல்‌ வகை) வகை || மற்றும்‌ IV: 


வகைப்பாடு ஒரு எடை அளவிற்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு 
(நி 


2 


10 


ஒரு எடை அளவிற்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு 


ற Q) 


500 கிராம்‌ மற்றும்‌ அதற்கும்‌ 45.00 
குறைவாக 


* நுகர்வோர்‌ விவகாரங்கள்‌ அமைச்சக இயக்குநரால்‌ 24/04/2017ஆம்‌ நாளிட்ட WM-10(12)/2017 911 எண்‌ கடிதத்தில்‌ 
நிர்ணயிக்கப்பட்ட வரையரையின்படியும்‌ 2011ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவின்‌ (பொது விதிகள்‌) பன்னிரெண்டாம்‌ விவர 
அட்டவணையின்படியும்‌. 


7) தானியங்கா எடை கணக்கீட்டு சாதனங்கள்‌ - மின்னணுவியல்‌ வகைப்பாடு |! மற்றும்‌ IV: 


சடை வகைப்பாடு ஒரு எடை அளவிற்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌. காசு 


(1 (2 


11 


சடை வகைப்பாடு ஒரு எடை அளவிற்கான 
கட்டணம்‌ 
(ரூபாய்‌, காசு 


(1 2 


500 கிராம்‌ மற்றும்‌ அதிற்கும்‌ 300.00 
குறைவாக 


*நுகர்வோர்‌ விவகாரங்கள்‌ அமைச்சக இயக்குநரால்‌ 24/04/2017ஆம்‌ நாளிட்ட WM—10(12)/2017 9,10 எண்‌ கடிதத்தில்‌ 
நிர்ணயிக்கப்பட்ட வரையரையின்படியும்‌ 2011ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவின்‌ (பொது விதிகள்‌) பன்னிரெண்டாம்‌ விவர 
அட்டவணையின்படியும்‌. 


8. டு தானியங்கா எடையிடும்‌ சாதனங்கள்‌ - இயந்திரவியல்‌ மற்றும்‌ மின்னணு வகைப்பாடு | மற்றும்‌ Il ஆகிய இரண்டும்‌: 


; கட்டணம்‌ 
திறன்‌ (ரூபாய்‌. காச) 
(7 (2 


50 டன்னுக்கும்‌ மேல்‌ 5000.00 
50 டன்னுக்கு மிகாமல்‌ ஆனால்‌ 10 டன்னுக்கு மேல்‌ 5000.00 
10 டன்னுக்கு மிகாமல்‌ ஆனால்‌ 1 டன்னுக்கு மேல்‌ 3000.00 


12 


1 டன்னுக்கு மிகாமல்‌ ஆனால்‌ 50 கி.கிராமிற்கு மேல்‌ 
50 கி.கி மிகாமல்‌ ஆனால்‌ 10 கி.கிராமிற்கு மேல்‌ 


8.0) தானியங்கு எடையிடும்‌ சாதனம்‌ 


rz 
(ரூபாய்‌. காச) 


9. பருமனறி (Volumetric அளவீட்டுச்‌ சாதனங்கள்‌: 


(அ) விநியோகக்‌ குழாய்கள்‌ (Dispensing ர கு த 
pumps) குழாய்‌ ஒவ்வொன்றும்‌ அலகு ஒன்றுக்கு ரூ. 3000.00 / 


(ஆ) மொத்தத்தை கணக்கிடும்‌ கருவி 
(Totalizing Counter) 


அலகு ஒன்றுக்கு ரூ. 1500.00 /- 


(இ) ஏனைய சாதனங்கள்‌: 


கட்டணம்‌ 
(2 


(ரூபாய்‌ . காசு) 
முதல்‌ 100 லிட்டருக்கு ரூ.1500.00 மற்றும்‌ கூடுதலாக 
100 லிட்டருக்கு மேல்‌0 ஒவ்வொரு 100 லிட்டருக்கும்‌ அல்லது அதன்‌ ஒரு 
பகுதிக்கும்‌ ரூ.750/- 


10. பாய்வு மானிகள்‌ (Flow meters): 
@) 2 


பாய்வு வீதம்‌ (Flow rate) நிமிடம்‌ ஒன்றுக்கு | , 
100 லிட்டர்‌ வரையில்‌ க்ப்‌ 


நிமிடம்‌ ஒன்றுக்கு 100 லிட்டருக்கு மேற்பட்டு. நிமிடம்‌ | , 
ஒன்றுக்கு 500 லிட்டர்‌ வரையில்‌ ப்‌ 


*நுகர்வோர்‌ விவகாரங்கள்‌ அமைச்சக இயக்குநரால்‌ 24/04/2017ஆம்‌ நாளிட்ட WM-—10(12)/2017 9,10 எண்‌ கடிதத்தில்‌ 
நிர்ணயிக்கப்பட்ட வரையரையின்படியும்‌ 2011ஆம்‌ ஆண்டு சட்டமுறை எடையளவின்‌ (பொது விதிகள்‌) பன்னிரெண்டாம்‌ விவர 
அட்டவணையின்படியும்‌. 


13 


. நேரிய அளவீட்டு சாதனங்கள்‌ (Linear Measuring Instruments) 


ர வானவன்‌ 


முதல்‌ 1000 மீட்டருக்கு அல்லது அதன்‌ 


. பகுதிக்கு ரூ 150.00 மற்றும்‌ ஒவ்வொரு 
ஏனைய அள்வீட்டுமானிள்‌ கூடுதல்‌ 100 மீட்டருக்கு அல்லது அதன்‌ 
பகுதிக்கு ரூ 15 /- 


. மருத்துவ வெப்பநிலைமானி ்‌ அலகு ஒன்றுக்கு ரூ.2.00/- 
. நீர்‌ அளவீட்டு மானி : அலகு ஒன்றுக்கு ரூ.75.00/- 
. பெக்‌ (Peg) அளவீடு: 


. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு வழங்கும்‌ சாதனங்கள்‌ : அலகு ஒன்றுக்கு ரூ 3000.00 
. திரவ பெட்ரோலிய எரிவாயு வழங்கும்‌ சாதனங்கள்‌ : அலகு ஒன்றுக்கு ரூ 3000.00 


. எண்ணுகிற (Counter) இயந்திரம்‌ 


() 10 கி.கி திறனளவு வரையிலான எண்ணுகிற இயந்திரம்‌: 


(i) 10 கி.கி திறனுக்கு மேற்பட்ட எண்ணுகிற இயந்திரம்‌: 


முகமது நசிமுத்தின்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 


(குமிழாக்கம்‌) 


ந. அருள்‌, 
இயக்குநர்‌ மு.கூ.பொ) 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ 

செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை இயக்குநரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


